GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 1 .60 Paise. 


n 


13N. 


ONME 


mu 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TEL 


NADO 


FRUTH 


ALONE TR 


RIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 174 ] 


CHENNAI, MONDAY , JULY 25 , 2016 
Aadi 10 , Thunmugi, Thiruvalluvar Aandu - 2047 


Part III — Section 1 (a ) 


General Statutory Rules , Notifications , Orders , Regulations, etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ DEPARTMENT 


AMENDMENTS TO THE TAMIL NADU PANCHAYATS (RESERVATION OF SEATS AND ROTATION OF 

RESERVED SEATS ) RULES . 


[G .O . Ms. No. 87 , Rural Development and Panchayat Raj (PR - 1), 25th July 2016 .) 


No . SRO A - 13 (b - 1)/ 2016 . 


In exercise of the powers conferred by sub - section ( 1) of Section 242 read with Sections 11, 20 , 32 and 57 of the 
Tamil Nadu Panchayats Act , 1994 ( Tamil Nadu Act 21 of 1994 ), the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendments to the Tamil Nadu Panchayats (Reservation of Seats and Rotation of Reserved Seats ) Rules , 1995: 


AMENDMENTS 


In the said Rules , in rule 7 , in sub -rule (2 ), 


( 1) in clause ( a ), 

( a ) for the expression “Scheduled Castes and Scheduled Tribes in the Wards ", the expression “Scheduled 
Castes and Scheduled Tribes and Women in the Wards” shall be substituted ; and 

(b) after the expression “ relevant figures have been published", the expression or for women " shall be inserted ; 
(2 ) in Explanation 1 to clause (a ), 

(a ) after the expression “ relevant figures have been published ", the expression “ or for women ” shall be inserted ; 

(b ) after the expression “ the population of the Scheduled Castes and Scheduled Tribes”, the expression 
" or women ” shall be inserted ; and 


(c ) after the expression “percentage of Scheduled Castes and Scheduled Tribes ”, the expression “ or of women ” 
shall be inserted . 


Ex-11- 1 (a )- ( 174 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை 


( அரசாணை (நிலை) எண் 87 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( 

ஊரத் துறை, 25 ஹுவை 2016.) 


1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 21/1994 )- இன் 242 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1)- ஆம் உட்பிரிவிலும் , 
11 , 20 , 32 மற்றும் 57 ஆகிய பிரிவுகளிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ஈங்கிதனால் 
தமிழ்நாடு ஊராட்சிகள் (இட ஒதுக்கீடு மற்றும் சுழற்சி முறை இட ஒதுக்கீடு) விதிகள் , 1995 - ற்கு பின்வரும் திருத்தங்களை செய்கிறார் : 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 7 - ஆம் விதியின் (2 )- ஆம் துணை விதியில் ,-- 


(1) பகுதி ( அ ) இல் - 


i . " வார்டுகளில் உள்ள பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " வார்டுகளில் உள்ள பட்டியல் 
சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் மகளிர் " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும்; மற்றும் 

ii . " தொடர்புடைய எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளன " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் " அல்லது மகளிருக்காக " என்ற 
சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்படுதல் வேண்டும் ; 
( 2) பகுதி ( அ ) - க்கான விளக்கம் 1 இல் , 

i . “ தொடர்புடைய எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளன " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் “ அல்லது மகளிருக்காக ” என்ற 
சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்படுதல் வேண்டும் ; 


ii . " பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியின மக்கள் தொகை " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் " அல்லது மகளிர் " என்ற சொற்றொடர் 
சேர்த்துக்கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் 


iii . " பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரின் விழுக்காடு என்ற சொற்றொடருக்குப் பின்னர் " அல்லது மகளிரின் " என்ற 
சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்படுதல் வேண்டும் . 


ஹன்ஸ் ராஜ் வர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


AMENDMENTS TO THE TAMIL NADU PANCHAYATS (ELECTION ) RULES . 
[G .O. Ms. No. 88 , Rural Development and Panchayat Raj (PR -1), 25th July 2016.) 


No . SRO A - 13( b -2 )/ 2016. 


In exercise of the powers conferred by Section 242 read with Sections 11 , 20 , 32 and 57 of the Tamil Nadu Panchayats Act, 
1994 (Tamil Nadu Act 21 of 1994) , the Governor of Tamil Nadu hereby makes the following amendments to the 
Tamil Nadu Panchayats (Election ) Rules , 1995 : 


AMENDMENTS 


In the said Rules . 


( 1 ) in rule 24 , in sub - rule ( 2 ) , 


( i ) in clause ( ii ) , for the expression " 11 - 00 a . m . and 3- 00 p . m . , the expression " 10 - 00 a . m . and 5 - 00 p . m ." 
shall be substituted ; 


( ii ) in clause ( iii), for the expression " 11- 00 a . m . , the expression " 10- 00 a .m . " shall be substituted ; 

(2 ) in rule 29 , in the proviso to sub -rule (7), for the expression “ 11 -00 a .m .”, the expression “ 10 -00 a.m .” shall be 
substituted ; 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 3 ) in rule 36 , in clause ( a) , for the expression " 11 - 00 a . m . , the expression " 10 - 00 a. m ." shall be substituted ; 


(4 ) in Form 2A , in clause ( 2 ), for the expression “ 11-00 a.m . and 3- 00 p . m .", the expression “ 10 -00 a.m . and 5 - 00 p . m ." shall 
be substituted ; 


( 5 ) in Form 2B , in clause ( 2 ) , for the expression " 11 - 00 a . m . and 3 - 00p. m . , the expression " 10 - 00 a . m . and 5 - 00p. m . shall 
be substituted ; 


( 6 ) in Form 3 , under the heading " Receipt for nomination paper and notice of scrutiny ", for the expression " 11 - 00 a . m . , the 
expression " 10 - 00 a . m . shall be substituted ; and 


( 7 ) in Form 5 , for the expression " 11 - 00 a . m . , the expression " 10 - 00 a . m ." shall be substituted . 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 88 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி (ஊரித்துறை , 25 ஹுவை 2016.) 


1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 21/1994) - இன் 242 - ஆம் பிரிவு மற்றும் 11 , 20 , 32 மற்றும் 57 - ஆம் 
பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ஈங்கிதனால் தமிழ்நாடு ஊராட்சிகள் 
( தேர்தல் ) விதிகள் , 1995 - ற்கு பின்வரும் திருத்தங்களை செய்கிறார் . -- 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் ,-- 


(1) 24 - ஆம் விதியைச் சேர்ந்த (2)- ஆம் துணை விதியில் , 


i . பகுதி ( ii) - இல் , " முற்பகல் 11 - 00 மற்றும் பிற்பகல் 3 - 00 என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " முற்பகல் 10 - 00 மற்றும் 
பிற்பகல் 5 - 00 " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


ii . பகுதி ( iii)- இல் , " முற்பகல் 11 - 00 " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " முற்பகல் 10 - 00 " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


(2 ) 29 - ஆம் விதியைச் சேர்ந்த பகுதி (7 ) ஆம் துணை விதியின் காப்புரையில் , “ முற்பகல் 11- 00 " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" முற்பகல் 10 - 00 " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 3 ) 36 - ஆம் விதியைச் சேர்ந்த பகுதி ( அ ) - இல் , " முற்பகல் 11- 00 " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ முற்பகல் 10- 00 " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(4 ) படிவம் 2 ( அ ) - வைச் சேர்ந்த , பகுதி (2)- இல் , " முற்பகல் 11- 00 மற்றும் பிற்பகல் 3 - 00 " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " முற்பகல் 
10 - 00 மற்றும் பிற்பகல் 5 - 00 " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 5 ) படிவம் 2 ( ஆ )- வைச் சேர்ந்த , பகுதி (2)- இல் , " முற்பகல் 11 - 00 மற்றும் பிற்பகல் 3- 00 ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " முற்பகல் 
10 - 00 மற்றும் பிற்பகல் 5 - 00 " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(6 ) படிவம் 3 - இல் வேட்பு மனுக்கான பற்றுச்சீட்டு மற்றும் கூர்ந்தாய்வுக்கான அறிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் உள்ள " முற்பகல் 11 - 00 " 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " முற்பகல் 10 - 00 என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 
( 7 ) படிவம் 5 - இல் " முற்பகல் 11 - 00 ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " முற்பகல் 10 - 00 ” என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


ஹன்ஸ் ராஜ் வர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


